Kerala Gazette No. 21 dated 25th May , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


FK 


CONTENT 


2 
Kெ 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - சி ) துறை 

அறிக்கை 


எண் 8340 / ச . இ . சி . 1/2018 சட்டம் . 


2018 ஏப்ரல் 26 
திருவனந்தபுரம் , 1193 மேடம் 13 

1940 வைசாகம் 6 . 


2018 - ம் ஏப்ரல் மாதம் 26 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2017 - ன் அவசரச்சட்டம் எண் 34 


2018 - ன் கேரள முனிசிப்பாலிட்டி ( இரண்டாம் திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டது . 


1994 - ன் கேரள முனிசிப்பாலிட்டி சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு 
அவசரச்சட்டம் , 


முன்னுரை .-- 1994 - ன் கேரள முனிசிப்பாலிட்டி சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதனாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் தாம் அவசர நடவடிக்கை 
மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நிலவுவதாக கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 


G. 16 / 2019 / DTPIS - 24 . 


13 


2 


தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213 - வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 1 ) -ன்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் 
விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் .-- ( 1 ) இந்த அவசரச்சட்டம் 2018 - ன் கேரள 
முனிசிப்பாலிட்டி ( இரண்டாவது திருத்த அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2015 - ம் ஆண்டு நவம்பர் 12 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டும் . 


2. 1994 - ன் 20 - வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்தல்.- இந்த அவசரச்சட்டம் அமலில் 
இருக்கும் காலயளவில் , 1994 - ன் கேரள முனிசிப்பாலிட்டி சட்டத்தின் ( 1994 - ன் 20 ) ( இதற்கு பிறகு 
முதன்மைச் சட்டம் என்று அழைக்கப்படும் ) , பிரிவு 3 - ல் குறிப்பிட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு 
அமலில் இருக்கும் . 


3. பிரிவு 143 எ - ல் திருத்தம் . முதன்மை சட்டத்தில் பிரிவு 143 எ - ல் , -- 


( 1 ) துணைப்பிரிவு ( 1 ) -ல் , 


பதிலாக 


" பதினைந்து மாதங்களுக்குள் " என்னும் வார்த்தைகளுக்குப் 
" முப்பது மாதங்களுக்குள் " என்னும் வார்த்தைகளைச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


பி . சதாசிவம் , 


ஆளுநர் , 


14 


Digitally signed by Salim A 
Date : 2021.07.09 16:46:37 
+ 05'30 ' 


